விஞ்ஞான பைரவம்‌ 
அச்சம்‌ தெளிதல்‌ 
தமிழில்‌: ஸ்ரீ ஸ்ரீ வேதானந்த 


| இ இ ௫ த த 
ஸ்வாண ஆகாஷன பைரவா 


இது ஒரு தந்திர சாஸ்திர நூல்‌. மிகப்‌ 
பழமையான இந்த நூல்‌ 112 தியான 
நுட்பங்களை உள்ளடக்கியது. 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


நூலைப்‌ பற்றி: 

பெயர்‌ ்‌ விஞ்ஞான பைரவம்‌ 

வகை : தந்திர சாஸ்திர நூல்‌ 

மொழி : தமிழ்‌ 

மூல நூல்‌ : ஆதிசிவன்‌ தந்த ருத்திர யாமளம்‌ 
தமிழாக்கம்‌ ! ஸ்ரீ.ஸ்ரீ. வேதானந்த 

பக்கங்கள்‌ : 30 AA size 

விலை : சிரத்தையுடன்‌ படித்தல்‌ 
பதிப்புரிமை : இதனை நீங்கள்‌ இலவசமாக 


பயன்படுத்தலாம்‌ என்றாலும்‌ பயன்படுத்தும்போது இந்த ஆசிரியர்‌ 
மற்றும்‌ வலைதளம்‌ பற்றி அவசியம்‌ குறிப்பிடவேண்டும்‌ 
Attribution-NonCommercial-NoDerivatives 4.0 International 

©0080 

http://sknathan12.wix.com/vedaspark 

www. vedaspark.weebly.com 

Author contact id: sknathan12@gmail.com 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


தேவி பேசுகிறாள்‌, 


உருத்திர யாமளம்‌ முழுவதும்‌ கேட்டேன்‌ 
'த்ரிக தந்திரமும்‌ நான்‌ அறிந்ததுதான்‌. 
இருப்பினும்‌ என்‌ ஜயம்‌ தீர்ந்திடவில்லை 
த்ரியம்பக! தங்கள்‌ உண்மை உருவெது? 


உம்முருவா பிரபஞ்சத்தின்‌ ஆதார ஓங்காரம்‌? 
உண்மை உருவை உணர்ந்திட வழியென்ன? 


பைரவ ஆகமத்தில்‌ ஒன்பது வழிகளுண்டே! 
த்ரிசீர பைரவ தந்திரம்‌ தானுண்டே ? 
சக்தி முந்நிலை அறிந்தால்‌ அறியலாமோ? 
நாத பிந்து கலைகள்‌ உணர்த்துமோ? 


ஆதார சக்கரங்கள்‌ ஆறில்‌ அது தெரியுமா? 
கடுக்கும்‌ அரை நிலவு காட்டிட முடியுமா? 
ஒருக்கால்‌ சக்தியின்‌ வேறான வடிவமா? 

ஒருமையும்‌ பன்மையும்‌ ஒன்றாகக்கூடுமா? 


ஒருமையா பன்முகமா உன்‌ தன்மை? 
ஒருமைக்கு மாறல்லவா பன்மை? 
ஒருமையில்‌ பேதங்கள்‌ ஒன்றுதல்‌ எங்ஙனம்‌? 
அருள்வீார்‌ ஐயனே என்‌ ஜயம்‌ அழிந்திட 


பைரவர்‌ உரை செய்தார்‌, 


நன்றுரைத்தாய்‌ நாயகியே! தந்திரத்தின்‌ சாரமிது. 
ஐயம்‌ அகன்றிடவே தந்திர மறைப்பொருளை - 
பைரவ உருவென பாரோர்‌ உரைப்பதை - 
செவ்வனே உரைப்பேன்‌ செவிமடுப்பாயே!. 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


பைரவத்தின்‌ சகர தத்வம்‌ பயனற்ற கானல்‌ நீர்‌. 
ஆத்ம சாதனைக்கு அணுவளவும்‌ பயனில்லை. 
இந்திர கந்தர்வர்‌ ஜாலத்தை ஒத்தது அது. 


நுட்பமற்ற புத்திக்கும்‌, சலனமுற்ற மனதுக்கும்‌, 
தியானத்தில்‌ திளைக்க - செயல்களைத்தான்‌ நாடும்‌ 
வீணருக்கானதது 


பைரவத்தின்‌ உருவம்‌ ஒன்பது வடிவிலில்லை, 
அக்ஷ ரங்கள்‌ எதிலுமில்லை 

த்ரி சீர பைரவமும்‌ சக்தி முந்நிலையுமல்ல. 
நாதமும்‌ பிந்துவும்‌ அவ்வுரு காட்டாது 


தடையாகும்‌ அரைநிலவும்‌ தன்மை உணர்த்தாது 
ஆதார சக்கரங்கள்‌ ஆறை துளைத்தாலும்‌ 
சக்தியதும்‌ சத்தியத்தை காட்டிட வொண்ணாதே 


தாயும்‌ குழந்தைக்கு சோறாட்ட சொல்லும்‌ கதை 
போலும்‌ பைரவ உருவத்தின்‌ வர்ணணைகள்‌ 
சடங்குகள்‌ பலவும்‌ முதிர்வற்ற மாந்தர்தமை 
சத்திய தரிசனத்திற்கு ஈர்க்கும்‌ இனிப்புகள்‌. 
சித்தம்‌ அடங்கிய சித்தர்‌ தமக்குள்ளே 

நித்தம்‌ முகிழ்க்கும்‌ ஆனந்தமாகவேதான்‌ 
இரட்டைகள்‌ கடந்த ஒருமை வடிவாக 

விரியும்‌ சராசரத்தின்‌ முழுமையும்‌ தானாகி 
பைரவ - பைரவியின்‌ மெய்யுரு தோன்றலாகும்‌. 


நீர்மையே சாரமாம்‌ நீளுலகில்‌ பைரவர்க்கு 
நீங்காது எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌ தன்மையதாம்‌. 
மேலான உண்மைத்‌ தன்மை இதுவாக 
மேவிடும்‌ பூசனைக்குரியவர்‌ யார்‌?ஏற்பவர்‌ யார்‌? 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


உரைத்திட்ட பைரவத்தின்‌ உண்மைத்‌ தன்மைதனை 
உள்ளத்தே உணர்ந்திட்ட உத்தம மாந்தர்‌ 
பிரபஞ்சத்தின்‌ ஆதார சக்தியென நிற்கின்ற 

பர தேவி இதுவென்று பார்த்திருப்பார்தானே 


வலிவுள்ளோன்‌ அல்லாது வலிவும்‌ வேறாமோ 
தாரணியைத்‌ தாங்கும்‌ தர்மமாம்‌ பரதேவி 
தர்மத்தை தன்னுடலாய்‌ கொண்டது பைரவம்‌ 


தீயும்‌ சுடும்தன்மையுமாய்‌ பரதேவி பைரவமும்‌ 
ஆயின்‌ இரண்டெண்பார்‌ ஆரம்ப நிலைதனிலே 
மெய்யறிவுப்‌ பாதை நுழைவாயில்‌ அதுவாகும்‌. 


சக்தி நிலையதனில்‌ சத்தியமாய்‌ திளைப்பவர்கள்‌ 
தானே சிவமாய்‌ தனை உணர்வாரே 

தானே சிவமாய்‌ தனை உணர்ந்தவர்கள்‌ 

தானே சிவமாய்‌ அமர்ந்திருப்பாரே 

இத்தகு நிலையை சித்தர்கள்‌ அடைவதால்‌ 
சக்தியே சிவத்தின்‌ முகவரி என்பார்‌ 


விளக்கின்‌ ஒளியில்‌, விரியும்‌ கதிரில்‌ 
விளங்கி நிற்கும்‌ திசை, வெளி, உருவம்‌ போல்‌ 
விளங்கும்‌ சிவமே, விளக்குதல்‌ சக்தி! 


இவ்வாறுரைத்த பைரவம்‌ பணிந்து, தேவி உரை செய்தாள்‌: 


தேவ தேவனே! த்ரிசூலம்‌ தாங்கியே! 

கபால மாலை உமக்கு அணிகலனாம்‌ 

காலம்‌ வெளி திசை குண ரூபம்‌ கடந்து நிற்கும்‌ 
கோலம்‌ விளங்க எனக்குரைப்பீரே 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


எவ்வழி பைரவ நிலை உணர்ந்திடுதல்‌? 
எவ்வழி சக்தி, சிவத்தின்‌ முகமெனல்‌? 
அவ்வழி நானும்‌ தெளிந்திடும்‌ வகையில்‌ 
செவ்விய மலரடி பைரவ, உரைப்பீர்‌! 


பைரவர்‌ உரைத்தார்‌: 


காலம்‌ கடந்து நிற்கும்‌ பரதேவி தன்னியல்பால்‌ 
காற்றாய்‌, ப்ராண அபானனாய்‌ உருக்கொண்டாள்‌ 
ப்ராண அபானனின்‌ தோற்றுவாய்‌ தொட்டிட 
பூரணத்துவம்‌ மானிடர்க்காகுமே 


உள்வெளி மூச்சை ஊன்றியே பார்த்து 
திரும்பும்‌ புள்ளியை கிருத்தமாய்‌ உணர்ந்தால்‌ 
பைரவ சாரம்‌ வெளிப்படத்‌ தோன்றும்‌ 
பைரவி என்றிதை பாரோர்‌ புகல்வர்‌ 


உள்வரு மூச்சு உறைந்திடும்‌ போதில்‌ 
உள்ளீடான சக்தி உலவாதொழிந்திட 
ஆத்ம சாதகன்‌ சாட்சியாய்‌ நிற்க 
ஆங்கே தோன்றிடும்‌ பைரவத்‌ திருவுரு. 


உள்வெளி மூச்சின்‌ உச்சியில்‌ முடிவில்‌ 
புள்ளியாய்த்‌ தெரியும்‌ இடைவெளியதனில்‌ 
அந்த அமைதியில்‌ பைரவம்‌ பளிச்சிடும்‌ 
சாந்தம்‌ என்றந்த சக்தியைப்‌ பணிவர்‌ 
உதிக்கும்‌ கதிரின்‌ கிரணங்கள்‌ போலே 
ஊறிடும்‌ சக்தி நுண்ணியதாகி 
துவாதசாந்தம்‌ தொட்டிடும்‌ வேளை 
துலங்கிடும்‌ பைரவம்‌ ஒன்றிடுவோர்க்கே 


6 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


பன்னிரு மையம்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாய்‌ 
மின்னலைப்போலே பாய்ந்திடும்‌ சக்தி 
திண்ணிய மனதுடன்‌ எண்ணியே நிற்க 
சென்னியின்‌ உச்சியில்‌ பைரவம்‌ துலங்கும்‌ 


சக்கரங்கள்‌ பன்னிரண்டை அக்கரங்களோடேதான்‌ 
தக்கமுறை தாண்டிடவே ஆத்ம சாதகனும்‌ 
பருவுடலின்‌ எல்லைகளைப்‌ படிப்படியாய்‌ 
தானிழப்பான்‌ 

கருப்பொருளாம்‌ குண்டலியும்‌ சிவத்தோடு 
கலந்திடுவாள்‌ 


புருவமத்தியை குண்டலி தொட்டிட 
பருவுடல்‌ எல்லைகள்‌ இழக்கும்‌ சாதகர்‌ 
சிந்தையில்‌ ஊறிடும்‌ எண்ணங்கள்‌ அற்றே 
விந்தை உலகில்‌ வியாபித்திருப்பரே 


மயிலிறகதனின்‌ வண்ணங்கள்‌ போலே 
மனதின்வாயிலாம்‌ ஜம்பொறிகளுமே 
தமைத்தாமபிழந்து தம்மோடொடுங்கிட 
இதயத்‌ தாமரை இனிதே புகுவாய்‌ 


எதிர்படு சுவரில்‌, விரியும்‌ வானில்‌, 
மதிக்கத்தக்கோர்‌ மகிழ்முகந்தன்னில்‌, 
சிந்தனை விடுத்து கவனம்‌ பதிக்க 
உந்தனை நீ உணர்‌ வரம்பெறலாமே 


விழிகளை மூடி விழிப்புடன்‌ நீயும்‌ 
விரிமயிர்‌ கபால உச்சியை எண்ணி 
எண்ணம்‌ குவித்து இலக்கை நாடிட 
திண்ணமாய்‌ அதுவும்‌ எதிர்படலாகும்‌ 


ன்‌ 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


தாமரைத்‌ தண்டின்‌ நாரினை ஒத்து 
தண்டுவடத்தின்‌ மத்தியில்‌ ஓடும்‌ 
சுஷ:.ம்னா நாடியை தியானம்‌ செய்திட 
தேவியின்‌ அருளால்‌ ஞானம்‌ மலர்ந்திடும்‌ 


விரல்களால்‌ முகமதன்‌ பொறிகளை மூடிட 
பரவெளி பிந்துவும்‌ நெற்றியில்‌ ஒளிரும்‌. 
ஆத்ம சாதகன்‌ ஆங்கே லயிக்க 

ஆதார சக்தி வெளிப்படலாகும்‌. 


கபால உச்சியில்‌, புருவமத்கியில்‌, 
காணாதொளிர்‌ சுடர்‌ திலகம்‌ போலே 
தியானம்‌ செய்திட நடுக்குறும்‌ மனமும்‌ 
திளைத்தலும்‌ ஒடுங்கலும்‌ மறைதலுமாமே 


ஓய்விலாதோடும்‌ நதியினைப்போலே 
தொய்விலாதொலிக்கும்‌ பிறவாப்‌ பேரொலி 
உய்த்ததில்‌ உள்ளம்‌ தோய்ந்திடும்‌ மாந்தர்‌ 
உயரிய பிரம்ம நிலையடைவாரே 


பிரணவ மந்திரம்‌ முறைப்படி ஜபித்து 
பிறழாதிடைபடும்‌ அமைதியில்‌ மூழ்க 
சிவனிலை அடைவார்‌, பைரவி - அவர்க்கு 
சிவனிலை தானே சித்திக்கலாகும்‌. 


ஓங்காரத்தின்‌ ஒவ்வோர்‌ ஒலியிலும்‌ 
ஆங்கே அமைதியைக்‌ காணும்‌ சாதகர்‌ 
பாங்காய்‌ அமைதியை கியானம்‌ செய்திட 
ஓங்கிடும்‌ பேரமைதியில்‌ உறைவார்‌. 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


ஒலிக்கும்‌ கருவிகள்‌ ஒலியின்‌ இடையில்‌ 
ஒலிக்கும்‌ அடிநாதம்‌ அவதானித்து 
ஒருமித்த கவனம்‌ இருத்தி நிலைத்திட 
பெருவெளியாகும்‌ அவர்தம்‌ உடலே! 


வித்தாம்‌ ஓமெனும்‌ ஒரு மந்திரத்தில்‌ 
விரியும்‌ ஒலிகளை முறையாய்‌ ஒலித்து 
விளங்கும்‌ அமைதியை கியானம்‌ செய்திட 
வியனுலகதனில்‌ சிவமாய்‌ நிலைப்பரே 


திசைகள்‌ யாவும்‌ தன்னுடை உடலில்‌ 

இசைந்தே வெளியாய்‌, சூன்யம்‌ தானாய்‌ 
இருப்பதாய்‌ பாவிக்க அவர்தம்‌ மனமும்‌ 
இருப்பது இழந்து இயல்பாய்‌ மறையுமே 


குண்டு வடத்தின்‌ கீழ்முனையதிலும்‌ 
மண்டை உச்சியின்‌ மயிர்பிரி முனையிலும்‌ 
வெளியை தியானிக்க வெளியாகும்‌ மனமும்‌ 
வெற்றுடலும்‌ பர சக்தியால்‌ நிரம்பும்‌ 


மூலாதாரமும்‌ மண்டையுச்சியும்‌ 
ஏழாதாரத்திடை இதயச்‌ சக்கரமும்‌ 
வெளியாய்‌ தியானித்து நிலைபெற்றிடவே 
துளியும்‌ அசைவிலா தடங்கிடும்‌ மனமே 


ஒருப்பட்ட மனதால்‌ பருவுடல்‌ தன்னை 
ஒன்றுமிலா வெளி, சூன்யமாய்‌ எண்ணி 
ஒரு கணமேனும்‌ பிரிவற்றிருந்தால்‌ 

உருப்படும்‌ சன்யமும்‌ அதுவே பைரவம்‌ 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


விளங்கும்‌ உடலில்‌ உள்ள யாவிலும்‌ 
வியாபித்துள்ளது வெளி என பாவிக்க 
விரிமலர்த்‌ தாமரை ஒத்த கண்ணினாய்‌ 
விரியும்‌ எண்ணவோட்டம்‌ அடங்கிடும்‌. 


உள்ளீடில்லாத வெறும்‌ சுவர்‌ என்றே 
உடலை மூடிடும்‌ தோல்தனை உணர்வார்‌ 
தியானிக்க ஒன்னா சூனியம்‌ தானாய்‌ 
தியானிக்க லாகா நிலையடைவாரே 


இதயத்‌ தாமரையில்‌ இலங்கு மந்திரம்‌ 
இருவிழி மூடியே, இயக்கம்‌ நிறுத்தி 
ஆழ்ந்து தியானிக்கும்‌ ஆத்ம சாதகர்‌ 
ஆத்மானு பூதியின்‌ உச்சம்‌ தொடுவரே 


எல்லாம்‌ ஒடுங்கி - தன்னுடை உடலில்‌ 
துவாதசாந்தத்தில்‌ மனமும்‌ லயிக்க 
உள்ளமும்‌ உடலும்‌ உறுதியாய்‌ நின்றிட 
தெளளென தத்துவ இலக்கும்‌ விளங்கிடும 


தவ்விடூம்‌ மனதை துவாதசாந்தத்தில்‌ 
எவ்வாறாயினும்‌ நிலைத்திடச்‌ செய்ய 
ஒவ்வொரு நொடியும்‌ அற்புதம்‌ நிகழும்‌ 
செவ்விய பைரவ பொற்பதம்‌ விளங்கும்‌ 


காலம்‌ நகர்தலில்‌ கடும்‌ நெருப்பாகி 
தூல உடலை எரிப்பதுவாக 

தூய நல்லுள்ளத்தோடு பாவித்திடுவார்‌ 
துய்ப்பார்‌ பேரமைதியைத்‌ தானே 


10 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


அவ்வாறாக அனைத்துலகையுமே 
கவ்விடும்‌ கால பெருநெருப்பென்றே 
பாவனை செய்திடும்‌ ஆத்ம சாதகர்‌ 
பாருலகதனில்‌ பரமனாய்‌ ஆவரே 


தன்னுடை உடலென, வியனுலகெனவே 
மன்முதல்‌ பூதங்கள்‌ நுண்ணுதல்‌ வரிசையில்‌ 
திண்ணமாய்‌ தியானிக்கும்‌ ஆத்ம சாதகர்‌ 
பண்ணிசைப்‌ பரதேவியைக்‌ காண்பரே 


பன்னிரு உறையுள்‌ நண்ணிடும்‌ சக்தி 

நுண்ணியதெனவும்‌ மண்ணியதெனவும்‌ 
எண்ணியே இதயத்‌ தாமரைப்‌ புகுவார்‌ 
தன்னிறைவடைந்து சுதந்திரராவரே 


ஞாலமெங்கிலும்‌ காணும்‌ பொருளெலாம்‌ 
காலத்தால்‌ வந்த வகையது தேர்ந்து 

தூல சூக்கும பர வடிவோர்ந்திட 

மேலாம்‌ அமைதியில்‌ கரைந்திடும்‌ மனமே 


புவனம்‌ எங்கிலும்‌ உள்ளது யாவிலும்‌ 
சிவத்தின்‌ தன்மையே விளங்கக்‌ காண்பவர்‌ 
தவத்தின்‌ உச்ச நிலைதனை அடைவார்‌ 
சிவனருள்‌ தானே சித்திக்கலாகுமே 


சூழும்‌ புவியை சூன்யமாய்‌ எண்ணி 
ஆழ்ந்து தியானிக்கும்‌ ஆத்ம சாதகர்‌ 
பாழும்‌ மனதையும்‌ பாங்காய்‌ கரைத்திட 
வாழும்‌ பொழுதே பரத்தில்‌ கலப்பரே 


11 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


பாண்டத்தினுள்ளே பரவிடும்‌ வெளியை 
பாண்டத்தை விலக்கி பார்த்திருப்பவர்க்கு 
பாண்டத்தைப்‌ போலே பாழும்‌ மனமும்‌ 
மாண்டிடத்‌ தோன்றிடும்‌ பரநிலை தானே 


தாவரமில்லா நிலத்தில்‌ பார்வை பதித்திட 
ஆதாரமில்லாமல்‌ மனமும்‌ செயலிழக்கும்‌ 
சேதாரம்‌ ஆகிடும்‌ கற்பனைக்‌ கனவுகள்‌ 
ஆதார சக்தியோடு ஒன்றுதல்‌ ஆகும்‌ 


இரட்டைகள்‌ இரண்டு இறக்கைகளாகி 
இயங்கிடும்‌ இதய இயக்கம்‌ நிறுத்தி 
இரட்டைகள்‌ நடுவே இதந்தரும்‌ மையம்‌ 
இனிதே நின்றிட பைரவம்‌ விளங்கும்‌. 


அசைவது நிறுத்தி ஒன்றன்‌ மீதே 
அசையா பாவனை தன்னில்‌ தங்கிட 
அத்தகு பாவனை மத்தியில்‌ மலர்ந்திடும்‌ 
வித்தென விளங்கும்‌ பைரவம்‌ தானே 


வியனுலகிதுவும்‌ விளங்கிடும்‌ உடலும்‌ 
விரிந்திடும்‌ பிரபஞ்சமும்‌ வழிப்புணர்வன்றி 
வேறொன்றில்லை என்றே தெளிந்திட 
வேத முதலும்‌ விளங்கிடலாகும்‌ 


பிராண அபானன்‌ - உள்ளோ புறமோ 
பிணைந்திடும்‌ போதில்‌ பிறழாதிருந்து 
சமத்தன்மையினை உணர்ந்திடும்‌ யோகி 
அமரத்துவத்தின்‌ அடி தொடுவாரே 


12 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


ஆங்கவர்‌ உடலும்‌ திகழும்‌ பிரபஞ்சமும்‌ 
ஆனந்தத்தால்‌ நிறைந்தது என்றே 
ஆழ்ந்து பாவிக்கும்‌ ஆத்ம சாதகர்‌ 
ஆனந்தமதனில்‌ ஆழ்ந்திருப்பாரே 


மதச்சடங்குகளை மனமொப்பிச்‌ செய்ய 
இதயத்தில்‌ பேரானந்தம்‌ பெருகும்‌ 
பதமாய்ப்‌ பேருண்மையும்‌ ஒளிரும்‌ 


அறிவுப்‌ பொறிகளை அடைத்திடுவதனால்‌ 
செறிவடையும்‌ சக்தி மெல்ல மேலேறும்‌ 

எறும்பு ஊர்வது போல்‌ அதனை உணர்ந்து 
பேரானந்தம்‌ தனை அடைவாரே 


சித்த சுகத்தை விஷமெனக்‌ கருதி 

சுத்த மெய்ஞான நெருப்பில்‌ இட்டிட 
வாயுவோ மனமோ நிரம்பிய உடலொடு 
தோய்வர்‌ தெய்வீக பேரானந்தத்தோடு 


சக்தியின்‌ தொடுதலால்‌ திகைப்பு மேவிடும்‌ 
சக்தியில்‌ கலந்தே சுகமடைந்திடுவர்‌ 
உணர்ந்திடும்‌ அச்சுகம்‌ பிரம்மத்தின்‌ தன்மை 
உண்மையில்‌ அதுவே மெய்‌ மானிடத்‌ தன்மை 
ஞாலத்தில்‌ வாய்த்திடும்‌ பெண்சுகந்‌ தனிலும்‌ 
ஞானத்தின்‌ ஆனந்தம்‌ பன்மடங்காகும்‌ 
தேவியின்‌ நிலையில்‌ தெய்வத்தைத்‌ தொடுவார்‌ 
மேவிடும்‌ ஆனந்த வெள்ளத்தில்‌ படுவார்‌ 


13 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


சுற்றமும்‌ நட்பும்‌ நெருங்கிடும்‌ போது 
பற்றிடும்‌ இன்பத்தை உற்று நோக்கியே 
ஒன்றிடும்‌ மனதை ஒருநிலைப்‌ படுத்த 
தோன்றிடும்‌ ஞான சமநிலை தானே 
உண்ணும்‌ சுகமும்‌, பருகிடும்‌ சுகமும்‌ 
மண்ணும்‌ சுவையின்‌ சுகமதன்‌ மேலும்‌ 
எண்ணங்களற்றே மனமும்‌ நின்றிட 
தன்னிறைவாகி தெளிவடைவாரே 


இசையில்‌, நாத - கீதந்தன்னில்‌ 
இசைந்தே தன்னை இழக்கும்‌ யோகி 
இசையின்‌ தளத்திற்குயர்வடைந்திடுவார்‌ 
இசைவதனாவே இறைநிலை யடைவார்‌ 


எங்கெங்கெல்லாம்‌ எண்ணம்‌ நிலைக்குமோ 
எங்கெங்கெல்லாம்‌ தன்னிலை மறக்குமோ 
எங்கெங்கெல்லாம்‌ நிறைவு தழுவுமோ 
அங்கெங்கெல்லாம்‌ பேரானந்தந்‌ தாமே 


நித்திரை நம்மை தழுவிடும்‌ நேரம்‌ 
இத்தரை எண்ணம்‌ மறைந்திடும்‌ நேரம்‌ 
முத்தன்மைவிட்டுூ மனம்‌ விலகிடும்‌ காலம்‌ 
சித்திக்கும்‌ பரதேவி அவளது கோலம்‌ 


ஞாலத்தில்‌ பதியும்‌ சூரியக்கதிர்கள்‌ 
ஜாலத்தில்‌ வெளியும்‌ காட்டிடும்‌ உருவம்‌ 
கோலத்தில்‌ பார்வை கருத்தும்‌ பதிந்திட 
மூல ஆத்ம ரூபம்‌ பளிச்சிடும்‌ 


14 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


பரவொலி யதனைக்‌ கேட்டிடும்‌ காலம்‌ 
கரங்கிணி க்ரோதினி பைரவி லேலிஹானி 
கேச்சரித்‌ தன்மைகள்‌ தன்னுள்‌ வெளிப்படும்‌ 
பேச்சிழந்திடவே பெருநிலை வசப்படும்‌ 


உடலின்‌ மத்தியை மிருதுவாய்‌ கிடத்தி 
கரமும்‌ காலும்‌ காற்றில்‌ மிதந்திட 
உறுநிலை யதனில்‌ உறுகியாய்‌ நின்றிட 
பீறிடும்‌ ஞானம்‌ முழுமையதாகும்‌ 


முறைப்படி அமர்ந்தே கரங்களை புஜத்தை 
முன்னால்‌ வளைக்தே வட்டமதாக்கி 
வட்டத்துள்‌ மனதை திட்டமாய்‌ செலுத்த 
திட்டமாய்‌ மனமும்‌ அமைதியில்‌ லயிக்கும்‌ 


பொருளின்‌ உருவில்‌ பார்வையை பதித்து 
இமைக்காதிந்த நிலையில்‌ நிற்க 
எண்ணங்களற்றே மனமும்‌ மறைந்திடும்‌ 
தின்னமாய்‌ சிவமாம்‌ ஆனந்தம்‌ மலர்ந்திடும்‌ 


நாவின்‌ நடுவில்‌ பொருளை வைத்தே 
வாய்‌ திறந்திருக்க மனதைப்‌ பொருளில்‌ 
ஆழமாய்‌ பதித்து ஹாவென்றொலிக்க 
ஆனந்த சிவநிலை அடைந்திடுவாரே 


அமர்ந்தோ கிடந்தோ அயர்ந்திருக்கையிலே 
ஆதரவற்றுடல்‌ மிதப்பதாய்‌ பாவிக்க 
நொடிப்பதோர்‌ போதில்‌ பதிவுகளழிந்திடும்‌ 
நொடியதில்‌ நெடுநாள்‌ வினைத்தொடர்‌ அழிந்திடும்‌ 


13 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


உடலதும்‌ இயல்பாய்‌ குலுங்கிட, அசைந்திட 
திடமதுவாக சமநிலை வாய்க்கும்‌ 

தேவி, இந்நிலை அடைந்திடும்‌ மாந்தர்‌ 
தெவிட்டா இறைநிலை நதியினில்‌ கலப்பர்‌ 


விரிந்திடும்‌ நிர்மல வானமதனில்‌ 
விழியிமைக்காது பார்வை பதித்தே 
பைரவி, கவனம்‌ கலையாகிருந்திட 
பைரவம்‌ தானே விளங்குதலாகும்‌ 


படர்ந்திடும்‌ வானம்‌ பைரவம்‌ என்றே 
பாவித்திருக்க பிரபஞ்சம்‌ முழுதுமே 

புருவமத்தியில்‌ ஒன்றிடக்‌ காண்பார்‌ 

புனிதப்‌ பேரொளி புகுதலுமாகும்‌ 


இரட்டைகள்‌ இருப்பை, இருட்டை, ஒளியை 
இவ்வுலகினிலே உணர்ந்திடும்‌ மாந்தர்‌ 
பைரவ ரூபமே யாவும்‌ என்பதை 
ஐயமின்றி அகத்தில்‌ உணர்வார்‌ 


தேய்பிறைக்‌ காலம்‌ ஆரிருள்‌ தன்னில்‌, 
பேயுலாவம்‌ இரவின்‌ மத்தியில்‌, 

பைரவத்‌ தன்மையில்‌ கலந்திட விழைவார்‌ 
பைரவ ரூபத்தை பாவித்‌ திருப்பார்‌. 


இமைகள்‌ மூடி கவிழ்ந்திடும்‌ இருளில்‌ 


அமைதியாய்‌ பைரவத்‌ தன்மையை பாவிக்க 
பைரவத்‌ தன்னையில்‌ ஒன்றிடலாகும்‌ 


16 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


யாதொரு புலனை முழுவதும்‌ அடக்கி 
யாதொன்றுமில்லா சூன்யமாய்‌ நிறுத்த 
அத்தகு நொடியில்‌ அப்புலனறிவாய்‌ 

ஆத்மா என்னும்‌ சுயமும்‌ ஒளிர்ந்திடும்‌ 


ஓங்காரத்தின்‌ உட்பிரிவுகளில்‌ 

உகாரமும்‌ மகாரமும்‌ விலக்கியே வைத்து 
அகாரமதனை செபிப்பவர்‌ தமக்கு 

அழிவிலா முதற்பொருள்‌ ஞானம்‌ விளங்கும்‌ 


விஸர்க்கமாம்‌ மகார ஒலிதனை சேர்வார்‌ 
விஸர்க்க முடிவின்‌ அமைதியில்‌ ஆழ்வார்‌ 
ஆதரவற்ற அமைகியில்‌ மனமும்‌ நின்றிட 
அதாரமான ப்ரஹ்மம்‌ விளங்கிடும்‌ 


தன்னுடை சுயத்தை எங்கும்‌ நிறைந்ததாய்‌ 
தன்னுள்‌ தியானிக்கும்‌ ஆத்ம சாதகன்‌ 
தன்னுடை மனமும்‌ இயக்கமற்று நின்றிட 
தன்னுள்‌ ஆத்ம சக்தியைக்‌ காண்பான்‌. 


ஊசியின்‌ முனையால்‌ தன்னுடை உடலில்‌ 
ஊறு செய்தே ஊறிடும்‌ வலியில்‌ 
ஊன்றியே கவனம்‌ நாட்டிடும்‌ சாதகர்‌ 
உன்மை பைரவத்‌ தன்மையை உணர்வார்‌ 


எண்ணங்கள்‌ தமக்கு செயலுரு தந்திடும்‌ 
யாதொரு பொறியும்‌ இன்மையை பாவிக்க 
எண்ணங்களற்றே மனமும்‌ அழிந்திடும்‌ 
உன்னத நிலையாம்‌ ஞானம்‌ முகிழ்க்கும்‌ 


17 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


பிரம்மம்‌ தன்னுரு பெயரும்‌ மாறி 

பலவாய்‌ தோன்றிட மாயையே காரணம்‌ 
பலமாய்‌ இதனை பற்றிடும்‌ சாதகர்‌ 

பிரம்மமே தானெனும்‌ உண்மையைத்‌ தெளிவார்‌ 


எழுந்திடும்‌ எண்ணங்கள்‌ அழிந்திடும்‌ வழியை 
விழிப்புடன்‌ காண எண்ணங்களற்றே 
எண்ணங்கள்‌ தோன்றிடும்‌ மூலத்தினுள்ளே 
எண்ணக்‌ தொகுப்பாம்‌ மனமும்‌ மறைந்திடும்‌ 


தன்மனம்‌ எழுதிடும்‌ எண்ணங்களாலே 
தன்னுடைத்‌ தன்மை தெளியாதது உணர்ந்து 
தான்‌ யார்‌ என்றே தேடிடும்‌ சாதகர்‌ 
தன்னுடைத்‌ தன்மையை உணர்ந்து மூழ்குவர்‌ 


எண்ணங்கள்‌ மனதில்‌ எழுந்திடும்‌ போதில்‌ 
எண்ணத்திலேயே மனதை குவித்திட 
எண்ணச்சங்கிலி கண்ணிகள்‌ அறுந்தே 
தின்னமாய்‌ தத்துவங்கள்‌ விளங்கிடலாகும்‌ 


மெய்யறிவல்லாது மற்றை எவ்வறிவும்‌ 
பொய்யறிவாம்‌ என திண்ணியர்‌ உணர்வர்‌ 
மெய்யறிவானது யாவர்க்கும்‌ பொதுவாம்‌ 
மெய்யறிவென்பது சிவநிலை அதுவாம்‌ 


பிரபஞ்சத்தினுள்ளே உள்ளது யாவிலும்‌ 
பிரம்மமே விழிப்புணர்வாகி நிற்பது 
பிரம்மத்தின்‌ இந்நிலை தியானிக்கும்‌ சாதகர்‌ 
பிரபஞ்சத்தின்‌ பல்லுரு பெயரும்‌ கடப்பார்‌ 


18 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


காமம்‌ வெகுளி உலோபம்‌ மோகம்‌ 
மதமாத்சர்யம்‌ பொறாமை எனுமிவை ஆறும்‌ 
மனதினில்‌ எழுவதை உற்றே நோக்கிட 
மயக்கம்‌ விலகியே தத்துவம்‌ நிலைத்திடும்‌ 


பற்பல பெயரில்‌ உருவில்‌ உளதெலாம்‌ 
கற்பனை அல்லது மாயை யென்றோ 
முற்றிலும்‌ பொய்யாம்‌ தோற்றம்‌ என்றோ 
பற்றி நின்றிட ஆனந்தம்‌ பொங்கும்‌. 


சுகத்திலும்‌ இலாது துக்கத்திலும்‌ நிலாது 
சித்தம்‌ தன்னில்‌ நடுநிலை வகிப்பார்‌ 
சித்த சுத்தியால்‌ சிவநிலை அடைந்து 
தத்துவம்‌ தனக்குள்‌ விளங்கிடக்‌ காண்பார்‌ 


பிரம்மம்‌ தானென சிந்தையில்‌ இருத்தி 
பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ தானெனக்‌ கொள்வார்‌ 
பிறரெனக்‌ கொன்டிட ஏதுமிலாமையால்‌ 
பிரம்மானந்தம்‌ தன்னுள்‌ உணர்வார்‌ 


மன்னின்‌ பல்லுரு பாண்டமாதல்‌ போல்‌ 
எண்ணங்கள்‌ தனக்குள்‌ முகிழ்வதை பாவிக்க 
மன்னுலகனைத்தும்‌ தானாய்‌ விரிந்திடும்‌ 
பண்ணுரை பிரம்மமாய்‌ பாரில்‌ நிலைப்பரே 


செய்வோன்‌ செயல்‌ செய்படு பொருளெனும்‌ 
செயலையடுத்த பிரிவினை யாவும்‌ 
சென்னியில்‌ இருந்தால்‌ சாதாரண மனிதர்‌ 
செயலில்‌ ஒடுங்கின்‌ யோகியராமே 


19 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


விழிப்புணர்வாகவே தன்னை பாவித்து 
விழிப்புடன்‌ தன்னுடல்‌ எல்லைகள்‌ கடந்து 
விழிப்புணர்வாலே பல்லுயிர்‌ தன்மை உணர 
விழிப்பதனால்‌ எங்கும்‌ வியாபித்தலாகும்‌ 


பைரவி, மனதின்‌ ஆதாரம்‌ அழிய 
ஐயந்திரிபற மனமும்‌ மாளும்‌ 
மையத்தில்‌ நிலைக்கும்‌ ஆத்மா தானும்‌ 
பைரவ நிலையில்‌ பிரம்மத்தில்‌ சேரும்‌ 


எங்கும்‌ இருப்பவர்‌, யாதுமானவர்‌ 
மங்கலமானவர்‌ மகேஸ்வரர்‌ சிவனே 
தாங்களும்‌ சிவனே உருவே வேறென 
ஆழ்ந்து பாவிக்க சிவமாவர்‌ தானே 


நீரின்‌ அலைகளும்‌ நெருப்பின்‌ நாவும்‌ 
விரியும்‌ கதிரின்‌ கிரணங்கள்‌ போலும்‌ 
பரவும்‌ பைரவத்‌ தன்மையின்‌ திவலைகள்‌ 
பிரபஞத்தில்‌ கானும்‌ பல்லுருவங்கள்‌. 


தன்னைத்‌ தானே வேகமாய்‌ சுற்றிட 
தன்னுணர்‌ வழிந்தே உடலும்‌ சரிந்திடும்‌ 
உணர்வழிகையிலே சக்தி பெருகிடும்‌ 
உண்ணத பைரவத்‌ தன்மை வெளிப்படும்‌ 


பிரபஞ்சத்திலுள்ள பொருட்களின்‌ தன்மையை 
கிரகிக்கும்‌ சக்தி மனதிற்கின்மையால்‌ 
சக்தியின்மையால்‌ எண்ணங்கள்‌ அறுத்திட 
வெற்றிடத்தில்‌ பைரவம்‌ துலங்கும்‌ 


20 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


கேட்பாய்‌ தேவி, பரம்பரை அறிவை 
நுட்பமாய்‌ விரிவாய்‌ நானுரைத்திடவே 
கட்புலம்‌ இமைக்காது பார்வை நிலைத்திட 
பட்டென விரியும்‌ கைவல்ய நிலையே 


மெய்யதில்‌ உள்ள துவாரங்கள்‌ ஒன்பதை 
கையதனாலே மூடியும்‌ சாதகர்‌ 

மைய இதயக்‌ கமலத்தை தியானிக்க 
ஐயமில்லை பிரம்ம நிலைதனை அடைவார்‌ 


ஆழ்துளை அல்லது கினற்றின்‌ மேலே 
ஆங்கே நின்று கீழே பார்த்திட 
பொங்கும்‌ எண்ணச்‌ சங்கிலி அறுந்திடும்‌ 
தங்கும்‌ சமத்தன்மையும்‌ விரிந்திடும்‌ 


பொங்கியே மனமும்‌ அசைந்திடும்‌ வேளை 
எங்கெங்கு சாதகர்‌ எண்ணம்‌ செல்லினும்‌ 
எங்கும்‌ நிறைந்திடும்‌ சிவத்தின்‌ தன்மை 
அங்கங்கெல்லாம்‌ உணர்ந்திடலாகும்‌ 


உலகில்‌ எப்பொருளையும்‌ உள்ளம்‌ நாடிட 
உன்மையில்‌ அப்பொருள்‌ உள்‌ தன்மையாலே 
உன்மை பரம்பொருள்‌ தவிர வேறில்லை 
என்றே பாவிக்க பூரணத்வம்‌ பெருகும்‌ 


தும்மலில்‌ பயத்தில்‌ குழப்பமதனில்‌ 
துக்கத்தில்‌, போரில்‌ ஒடுமிடத்தில்‌ 
துளிர்த்திடும்‌ ஏப்பத்தில்‌ முதல்‌ கணம்யாவும்‌ 
தூய பிரம்மத்தின்‌ வெளிப்பாடாகும்‌ 


21 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


தன்னுடை நாடு, தன்னுடை வீடெனும்‌ 
எண்ணங்கள்‌ ஏதும்‌ மனதில்‌ உதித்தால்‌ 
மனதைப்‌ புறந்தள்ளி அதன்‌ ஆதாரமழித்திட 
கணந்தனில்‌ முழுமுதல்‌ தன்மையும்‌ தோன்றும்‌ 


கணந்தனில்‌ எப்பொருளிலும்‌ பார்வையை பதித்து 
குணம்‌ மற்றும்‌ உருவத்தின்‌ நினைவுகளோடு 
பார்வையை பொருளின்‌ மீதிருந்து அகற்ற 
பாவையே நீயும்‌ சனியமாவாய்‌. 


பற்றற்ற சாதகர்‌ எண்ணம்‌ குவிக்கையில்‌ 
உற்றிடும்‌ உள்ளுணர்வே சங்கரன்‌ சக்தி 

பற்றியே அதனை தொடர்ந்து தியானிக்க 
மற்றங்கு சிவநிலை வெளிப்படலாகும்‌ 


பிரபஞ்சப்‌ பொருளொன்றில்‌ மனமது நிலைத்தால்‌ 
பிரபஞ்சத்தில்‌ மற்றவை மறைந்திடக்‌ காண்பார்‌ 
பிரபஞ்சத்தின்‌ அவ்வகை மறைவை கியானிக்க 
பிரபஞ்ச மூலமாம்‌ சமநிலைதனில்‌ ஆழ்வார்‌ 


தூய்மையும்‌ அல்லதும்‌ குறைமதிக்காகும்‌ 
தூய்மையும்‌ அல்லதும்‌ சிவமதில்‌ இல்லை 
ஆய்ந்திட வேற்றுமை யாவும்‌ கடந்தே 
தோய்ந்திடும்‌ ஒருமையே சிவநிலையாமே 


பைரவத்‌ தன்மை எங்கும்‌ நிறைதல்‌ 

பைரவம்‌ அற்றொன்று அகிலத்தில்‌ இல்லை 
ஐயந்திரிபற்றே பாவிக்கும்‌ சாதகர்‌ 
மெய்யுணர்வாம்‌ ஒருமை நிலைதனை அடைவார்‌ 


22 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


சுற்றிடும்‌ நட்பிலும்‌ எதிர்ப்பிலும்‌ நடுநிலை 
போற்றலும்‌ தூற்றலும்‌ சமமெனும்‌ உயர்நிலை 
ஏற்றிங்கு உள்ளது பிரம்மமே என்றுணர்ந்து 
பற்றிநிற்பவர்‌ பரமானந்தம்‌ அடைவரே 


நன்பனென்றும்‌ எதிரியென்றும்‌ நாளும்‌ நினையார்‌ 
நட்பு எதிர்ப்பின்‌ இடை சமத்தன்மையில்‌ திளைப்பார்‌ 
நட்பிற்கும்‌ எதிர்ப்பிற்கும்‌ நடுநிலை யதனில்‌ 
நன்னிடும்‌ பிரம்ம நிலை விளங்கிடுமே 


அறிபவை உணர்பவை கற்பனையாலே 
அணுகிட முடியா சூனியம்‌ யாவும்‌ 
அவனியில்‌ பைரவம்‌ என்றே பாவிக்க 
அங்கே முகிழ்ந்திடும்‌ ஞானமுமாமே 


எங்கும்‌ நிறைந்ததும்‌, கணிக்கவொணாததும்‌ 
பங்கமிலாததுமாம்‌ பரவெளியதனில்‌ 
பாங்காய்‌ சித்தம்‌ தனை பதித்திடுவார்‌ 
ஆங்கே உருவற்ற பிரம்மத்தில்‌ நிலைப்பார்‌ 


மனதினில்‌ எண்ணம்‌ எழுந்திடும்‌ போதில்‌ 
கணந்தனில்‌ அதனை களைந்தெறிந்திடவே 
மனமதும்‌ ஆதாரமற்று முடங்கிடும்‌ 
மனதின்‌ மயக்கும்‌ ஆட்டம்‌ நின்றிடும்‌ 


பைரவம்‌ என்றிட பயமது விலகிடும்‌ 
பைரவத்‌ தன்மை எங்கும்‌ நிறைதல்‌ 
பைரவம்‌ என்பது சகலமும்‌ தருவது 
பைரவம்‌ எனும்சொல்‌ சிவநிலை தருவது 


23 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


நான்‌ எனதென்றெலாம்‌ வாதிக்கும்‌ போது 
நான்‌ என்பதிலே பிரபஞ்சம்‌ அடக்கிட 
நான்‌ என்பதுவும்‌ நாதனாகிடும்‌ 

நான்‌ எனும்‌ மனமும்‌ நாதியற்றிடும்‌ 


நிறைதல்‌ விளங்குதல்‌ மரணமற்றிருத்தல்‌ 
இறைத்தன்மை யாமிவை மீது தியானிக்க 
மறையொலி போலும்‌ சொல்லதன்‌ பொருளும்‌ 
நிறைவாய்‌ தந்திடும்‌ பேரின்பம்‌ தானே 


தந்திர ஜாலக்காட்சியின்‌ போதில்‌ 

வந்து மறைவது போன்றது உலகம்‌ 
சிந்தனை செய்திட உண்மை தெரிந்திடும்‌ 
சிந்தை உரம்பெற சிவமயம்‌ தானே 


மாற்றமிலாதது ஆத்மா என்றால்‌ 
மற்றிங்கு ஞானம்‌ கர்மம்‌ எங்ஙனம்‌? 
பற்றற்று சிந்திக்க ஞானம்‌ பிறக்கும்‌ 
சுற்றிடும்‌ உலகம்‌ சூனியம்‌ என்பதாம்‌ 


பைரவத்தில்‌ கட்டும்‌ விடுதலையும்‌ இல்லை 
வையத்தில்‌ நீரில்‌ கதிரதன்‌ பிம்பம்‌ போல்‌ 
ஜயங்கொள்‌ புத்தி விளைத்திடும்‌ தொல்லை 
பயங்கொள்‌ கோழையை விரட்டிடும்‌ ஒல்லை 


பொறிவழி யறிவால்‌ விளங்குதல்‌ இல்லை 

அறிவும்‌ பொறிகளும்‌ அகத்திற்குத்‌ தொல்லை 
பொறிகளின்‌ செயல்தனை ஒடுக்கித்‌ திருப்பிட 
செறிவாம்‌ தன்னுடைத்‌ தன்மையில்‌ நிலைப்பர்‌ 


24 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


சகலமும்‌ அறிவது ஞானத்தால்‌ ஆகும்‌ 
சகலமும்‌ அறிந்தது மூலமே ஆகும்‌ 
சகலமும்‌ அறிவதால்‌ ஞானமே மூலம்‌ 
சகந்தனில்‌ இவ்வாறே தியானித்தல்‌ ஆகும்‌ 


தன்னுடை மனமும்‌ தானெனும்‌ உணர்வும்‌ 
தன்னுடை சக்தியும்‌ தானெனும்‌ எல்லையும்‌ 
மன்னும்‌ இந்நான்கும்‌ மங்கிட ஆங்கே 
உண்மையாம்‌ பைரவம்‌ திண்ணமாய்த்‌ திகழும்‌ 


செறிவுடை ஞானம்‌ எய்திட உனக்கு 
நெறியதும்‌ நூற்றுப்‌ பன்னிரண்டு ரைத்தேன்‌ 
நெறியதில்‌ நின்றிட எண்ணங்கள்‌ மாளும்‌ 
அறிவுடை மாந்தர்‌ ஞானம்‌ அடைவரே 


இன்றிங்கு ரைத்திட்ட இவ்வழி எதிலும்‌ 
நின்றிடும்‌ மாந்தர்‌ பைரவமாவர்‌ 

மன்னுமிவ்வுலகில்‌ ஞானியர்‌ அவர்தாம்‌ 
சொன்னது எதுவும்‌ பலித்திடல்‌ ஆகும்‌. 


செப்பிய நுட்பம்‌ தப்பாது ஒழுகின்‌ 

மூப்பது அடையார்‌ மரணமும்‌ வெல்வார்‌ 
செப்புமென்‌ சித்தியும்‌ திண்ணமாய்‌ அடைவார்‌ 
இப்புவியதனில்‌ வினை கட்டழிப்பார்‌ 


ஐயந்திரிபற நுட்பம்‌ விளக்கிய 

பைரவர்‌ மலரடி பணிந்தே பைரவி 
வையத்துள்ளோர்‌ வளம்பெற்றிடவே 
ஐயங்கள்‌ தானே எழுப்பினள்‌ தொடர்ந்து 


25 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 
தேவி உரைத்தாள்‌ 


பைரவத்‌ தன்மை இதுவேயா மெனில்‌ 
ஐயனே இங்கு யார்தான்‌ ஜபிப்பது? 
வையத்துள்ளோர்‌ எதனை பிப்பர்‌? 
செய்யத்‌ தகுந்த பூசனை தானெது? 


செய்திடும்‌ பூசனை ஏற்பவர்‌ யாவர்‌? 
நெய்சொரி வேள்விகள்‌ யாரை குறித்து? 
மெய்யாய்‌ இவற்றின்‌ செயல்முறை யாது? 
பைரவத்‌ தேவே கூறியருள்வீர்‌ 


திடவிசும்பு எரிவளி நிலநீர்‌ இவைமிசை 
உடலொடூ உயிரென உள்நிற்கும்‌ பைரவர்‌ 
உடனுறை தேவிக்கு உதித்திட்ட ஜயம்‌ 
உடனே தீர்த்திட உரைசெய்கிட்டாரே 


மலர்‌ முகமுடைய தேவி 
உலகத்தார்‌ செயுமிவை யாவும்‌ 
பல சூக்கும உருவகங்கள்‌ 

சில பல பலனும்‌ ஈனும்‌ 


சிரத்தையாய்‌ ஞானம்‌ தேடிடும்‌ சாதகர்‌ 
பரத்தில்‌ தான்‌ கலந்ததாய்‌ பாவித்தல்‌ ஜபமே 
அகத்தில்‌ எழுந்திடும்‌ பிறவாப்‌ பேரொலி 
செகமதன்‌ மந்திரக்‌ கருப்பொருள்‌ ஆகும்‌ 
இகத்தில்‌ செயத்தக்க ஜபமும்‌ இதுவே 
புத்தியும்‌ தெளிய - உருவங்கள்‌ மறைந்தே, 
சித்தமும்‌ அசைவற - சிந்தனை அற்றே, 
தத்துவம்‌ விளங்கும்‌ தியானமும்‌ இதுவே 
சித்சக்திக்‌ குருவங்கள்‌ கற்பித்தல்‌ வீணே 


26 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


மலரிடூ பூசனை வழிபாடாகா 

மனமது சூனியம்‌ தனில்‌ லயித்திடுதல்‌ 
மகத்துவம்‌ மிக்க பூசனையாகும்‌ 
மனமதன்‌ இருப்பும்‌ கரைந்தே ஏகும்‌ 


செப்பிய வழிகளில்‌ சிரத்தையோடிருக்க 
அப்பொழு தேற்படும்‌ அனுபவம்‌ யாவும்‌ 
தப்பின்றி வளர்ந்தே ஞானமும்‌ நல்கிடும்‌ 
இப்புவி வாழ்வில்‌ த்ருப்தியும்‌ தந்திடும்‌ 


விழிப்புணர்வே நெய்சொரி கருவியாய்‌ 
விழி முதல்‌ பொறிகள்‌ யாவற்றையுமே 
அழிவிலா சூனியமாம்‌ பெரு நெருப்பதனில்‌ 
பொழிதலே வேள்வியாம்‌ விரியுலகதனில்‌ 


தேவி பார்வதி, பாருலகிதிலே 
தெவிட்டா ஆனந்தம்‌ த்ருப்தியுமே தான்‌ 
அவியுணவாகிடும்‌ அகவேள்வியிலே 
புவியில்‌ பாவங்கள்‌ அதில்‌ அழிந்திடுமே 


வியனுலகிதிலே வியத்தகு பாவனை 
லயமடைந்கிடுதல்‌ சிவமொடுதானே 
பயனென்ன பல்வகை பூசனையாலே 
செயலகில்‌ த்ருப்தி அடைபவர்‌ யாரே? 


ஆத்மாவின்‌ இயல்பே ஆனந்தந்‌ தானே 
ஆனந்தம்‌ நிலைப்பது விழிப்புணர்வாலே 
ஆத்மாவில்‌ நிலைத்தலே ஆனந்தக்குளியல்‌ 
ஆங்கே அழிந்திடும்‌ தொடர்வினைக்குவியல்‌ 


27 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


தொழுவார்‌, தொழுவினை, தொழுதெழு மாந்தர்‌ 
தொழுதிடும்‌ இறைசக்தி எல்லாம்‌ ஒன்றே 
பழுதிலா தியான முறைதனை பயில்வார்‌ 
முழுமையாம்‌ பேருண்மை இதனை உணர்வார்‌ 


பாயும்‌ ப்ராண அபான வாயுவும்‌ 
பாதை மாறிடும்‌ குண்டலி யதனால்‌ 
பரந்தெங்கும்‌ தேவியவள்‌ நின்றிடவே 
கரந்திடும்‌ தலமாய்‌ உடலாகிடுமே 


இவ்விதப்‌ பாதையே பரமானந்தம்‌ 
இவ்வழி உலகில்‌ பயிலும்‌ சாதகர்‌ 
திவ்விய தேவியின்‌ திருவருளாலே 
செவ்விய பைரவத்‌ தன்மை அடைவரே 


ஸாவென வொலிக்கும்‌ வெளிவரு மூச்சு 
ஹாவென்‌ றொலிக்கும்‌ உள்வரு மூச்சு 
ஹம்ஸ ஹம்ஸ மெனும்‌ இம்மந்திரம்‌ 
உலக மாந்தர்‌ யாவரும்‌ ஜபிப்பதாம்‌ 


உரைத்த மந்திரம்‌ உலக மாந்தர்‌ 
உணராகிருப்பினும்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
இருபத்தோராயிரத்‌ தறுநூறு முறைதான்‌ 
உருவேற்றுகின்றார்‌- சுலப வழியிது. 


செப்பிய இந்த நுட்பங்கள்‌ யாவும்‌ 

தப்பிலா தானந்தம்‌ தருபவை யாகும்‌ 
ஒப்பிலா மரணத்தை கடந்திட லாகும்‌ 
எப்பிறவியிலும்‌ தொடர்ந்திவை ஏகும்‌ 


26 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


சித்தம்‌ டக்காதவர்‌ சீடரல்லாதவர்‌ 
இத்தரணியிலே கொடுமைகள்‌ செய்வார்‌ 
பித்தர்‌ சூதர்‌ தூர்த்தரோ டிசைவார்‌ 
இத்தகு மாந்தர்க்‌ குரைத்தல்‌ தகாது 


சிந்தை யடக்கியோர்‌ சீரிய மாந்தர்‌ 
விந்தை யுலகின்‌ பந்தங்கள்‌ துறந்தார்‌ 
வந்தனை செயத்தக்க ஒழுக்க சீலர்கள்‌ 
இந்த நுட்பங்களுக்‌ கேற்றவராவர்‌ 


மன்னுமிவ்‌ வுலகின்‌ மாண்புகள்‌ யாவும்‌ 
தோன்றி மறையும்‌ தன்மையதாகும்‌ 
பண்ணிசை பைரவி, உரைத்தவை யாவும்‌ 
என்றும்‌ மாற்ற மிலாதவை யாகும்‌ 


உயரிய நுட்பங்கள்‌ இவைதனை யறிய 
உயிரையும்‌ மாந்தர்‌ துறந்திடலாகும்‌ 


உரைத்த பைரவர்‌ உடனுரை தேவி 
உணர்ந்த உண்மைகள்‌ உள்ளம்‌ நிறைத்திட 
உதித்த தன்னையங்கள்‌ உகிர்ந்தே ஏகிட 
உவகை பொங்கிட உரை செய்தனளே 


இறையே! சங்கர! மூலமுதலே! 
நிறைவெய்தினன்‌ யான்‌ - நன்றியுமக்கு 
மறையாம்‌ ருத்திர யாமளம்‌ தெளிந்தேன்‌ 
குறைவின்றி சக்தி நுட்பங்கள்‌ அறிந்தேன்‌ 


இதயம்‌ நிறைந்து இன்மொழி உதிர்த்து 
இறைவியும்‌ சிவத்தொடு ஒன்றெனக்‌ கலந்தனள்‌ 


| த | 


29 


VIGNYANA BAIRAVAM IN TAM IL BY SRI SRI VEDANANDA 


இந்த நூலாசிரியறின்‌ மற்ற நூல்கள்‌ 
தமிழில்‌ 
முண்டக உபநிடதம்‌ 
மாண்டுக்ய உபநிடதம்‌ 
தைத்திர்‌ய உபநிடதம்‌ 
ஈசா உபநிடதம்‌ 
கேன உபநிடதம்‌ 
English commentary by this author 
Kena Upanishada 
Taithriya Upanishad 
Mandukya Upanishad 
Isa Upanishad 
Mundaka Upanishad 
Other works: 
Any time meditation 
Finger tip wonders 


and many more. Please 
visit website for more details. 


